C 
தமிழ்நாடு அரசு 

2023 


தமிழ் 


ந 


எண் 8 ] 


F 


வாய்மையே 


ஈடு 


தமிழ்நாடு சட்டம் 
9/1982 . 


IV - 2-8- ( T - Sup ) -1 


ர 


வெல் 


க 


லும் 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 

[ R.Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .1.60 காசு 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 22 , 2023 
மாசி 10 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 


பகுதி IV— பிரிவு 2 இன் இணைப்பு 

ப 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2023 ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 9 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் .1 / 2023 . 


1982 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தினை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழக 
( திருத்த ) ச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. ( இதன்பின்பு இதில் , முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 
1982 ஆம் ஆண்டு தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) 
ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் " காது கேளாதவர் வாய் பேசாதவர் அல்லது 
தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


[ 1 ] 


குறுந்தலைப்பு 
மற்றும் தொடக்கம் . 


3. முதன்மைச் சட்டத்தின் 39 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , “ அல்லது 39 ஆம் பிரிவிற்கான 
காது கேளாதவர் – வாய் பேசாதவர் அல்லது தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் ” திருத்தம் . 
எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 

( ஆளுநரின் ஆணைப்படி ) 


6 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


ச . கோபி ரவிகுமார் , 

அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


குறுந்தலைப்பு 


மற்றும் தொடக்கம் . 


6 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


43 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


49 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


49 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2023 ஆம் ஆண்டு 
ஜனவரி திங்கள் 10 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 
சட்ட எண் .2 / 2023 . 


தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் சட்டங்களை மேலும் திருத்தம் 
செய்வதற்கானதொரு சட்டம் . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


எனக் 


2 


1. ( 1 ) இந்தச் சட்டம் 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் 
சட்டங்கள் ( மூன்றாம் திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

பகுதி- II . 

1965 ஆம் ஆண்டு மதுரை - காமராசர் பல்கலைக்கழகச் 
சட்டத்திற்கான திருத்தங்கள் . 

( இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1965 - ஆம் ஆண்டுச் சட்டம் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடப்படுவதான ) 1965 - ஆம் ஆண்டு மதுரை - காமராசர் 

33/1965 . 


2 . 


பகுதி- I. 
முன்னுரை . 


பல்கலைக்கழகச் சட்டத்தின் 
சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , 
ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , 
( a ) கூறில் , “ காது கேளாத வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழுநோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


- 


66 


3.1965 ஆம் ஆண்டு சட்டத்தின் 43 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


பகுதி- III . 

1981 ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 
திருத்தங்கள் . 

4. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் தமிழ்நாடு சட்டம் 1/1982 எனக் தமிழ்நாடு சட்டம் 1/1982 . 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் 
6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ காது கேளாத - வாய் 
பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


5. தமிழ்நாடு சட்டம் 1 / 1982 - இன் 49 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


பகுதி- IV . 

1981 ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 

திருத்தங்கள் . 

6. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் தமிழ்நாடு சட்டம் 2/1982 எனக் தமிழ்நாடு சட்டம் 2/1982 . 
குறிப்பிடப்படுவதான ) 1981 ஆம் ஆண்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகச் 
சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ காது கேளாத 
வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழுநோயால் துன்புறுபவர் ” எனும் 
சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


7. தமிழ்நாடு சட்டம் 2 / 1982 - இன் 49 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
15/1984 . 


தமிழ்நாடு சட்டம் 
23/1985 . 


தமிழ்நாடு சட்டம் 
31/1990 . 


தமிழ்நாடு சட்டம் 
45/1997 . 


தமிழ்நாடு சட்டம் 
27/2002 . 


பகுதி- V. 

1984 ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 
திருத்தங்கள் . 


3 


திருத்தம் . 

8. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1984 - ஆம் ஆண்டு சட்டம் எனக் 6 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 1984 - ஆம் ஆண்டு அன்னை தெரசா மகளிர் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழுநோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


9.1984 - ஆம் ஆண்டு சட்டத்தின் 41 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 41 ஆம் பிரிவிற்கான 
“ அல்லது காது கேளாத -வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் திருத்தம் . 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


பகுதி- VI . 

1985 ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 

10. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் , 1985 ஆம் ஆண்டுச் சட்டம் எனக் 7 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 1985 ஆம் ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகச் சட்டத்தின் திருத்தம் . 
7 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ காது கேளாத 
பேசஇயலாதவர் அல்லது தொழுநோயால் துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


11. 1985 ஆம் ஆண்டுச் சட்டத்தின் 55 - ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் அல்லது தொழு நோயால் 
துன்புறுபவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


66 


பகுதி- VII . 

1990 ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகச் 
சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


திருத்தம் . 

12. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1990 - ஆம் ஆண்டு சட்டம் எனக் 6 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 1990 ஆம் ஆண்டு மனோன்மணியம் சுந்தரனார் 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


13. 1990 ஆம் ஆண்டு சட்டத்தின் 49 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 49 ஆம் பிரிவிற்கான 
‘ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது திருத்தம் . 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


55 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


66 


பகுதி- VIII . 

1997 ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான திருத்தங்கள் . 

14. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் 1997 ஆம் ஆண்டு சட்டம் எனக் 6 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 1997 ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகச் சட்டத்தின் திருத்தம் . 
6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ அல்லது காது கேளாத 
வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


15.1997 ஆம் ஆண்டு சட்டத்தின் 50 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 50 ஆம் பிரிவிற்கான 
‘ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது திருத்தம் . 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


பகுதி- IX . 

2002 ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்த நிலைப் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 

திருத்தங்கள் . 


16. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் தமிழ்நாடு சட்டம் 27/2002 எனக் 18 ஆம் பிரிவிற்கான 
குறிப்பிடப்படுவதான ) 2002 ஆம் ஆண்டு திறந்த நிலைப் பல்கலைக்கழகச் திருத்தம் . 
சட்டத்தின் 18 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ அல்லது காது 
கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


50 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


49 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


17 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


47 ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


17. தமிழ்நாடு சட்டம் 27 / 2002 - இன் 50 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


4 


பகுதி- X. 

2002 ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச் சட்டத்திற்கான 
திருத்தங்கள் . 

18. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் தமிழ்நாடு சட்டம் 32/2002 எனக் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடப்படுவதான ) 2002 ஆம் ஆண்டு திருவள்ளுவர் பல்கலைக்கழகச் 32/2002 . 
சட்டத்தின் 6 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , “ அல்லது காது 
கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது விட்டுவிடப்படுதல் 
வேண்டும் . 


19. தமிழ்நாடு சட்டம் 32 / 2002 - இன் 49 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
‘ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


“ 


பகுதி- XI . 

2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகச் 

சட்டத்திற்கான திருத்தங்கள் . 


20. ( இதன்பின்பு இந்தப் பகுதியில் 2008 ஆம் ஆண்டு சட்டம் எனக் தமிழ்நாடு சட்டம் 
குறிப்பிடப்படுவதான ) 2008 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் 33/2008 . 
பல்கலைக்கழகச் சட்டத்தின் 17 ஆம் பிரிவில் , ( 1 ) ஆம் உட்பிரிவில் , ( a ) கூறில் , 
“ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


66 


21. 2008 ஆம் ஆண்டு சட்டத்தின் 47 ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவில் , 
‘ அல்லது காது கேளாத - வாய் பேசஇயலாதவர் ” எனும் சொற்றொடரானது 
விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


